86 உ 


ஸ்ரீமதே ராமாநுஜாய நம : 


சக்கரவர்த்தித் திருமகன் 
சரித மாலை . 

. 


ஸர்வமங்கள விகாரி ஆண்டு வைகாசித்திங்கள் 
நாலேழாம் நன்னாள் ( 11-6-1959) குருவாரம் 

ஆயில்ய நக்ஷத்திரம் கூடிய சுபதினத்தில் 
இராமநாதபுரம் சமஸ்தானம் தேவஸ்தானம் 
சமய சொற்பொழிவு கம்பராமாயணப் பிரசங்கம் 
இராமநாதபுரம் ஸ்ரீ சொக்கநாத ஸ்வாமி கோயிலில் 
ஸ்ரீ அஹோபிலமடம் ஆஸ்தான தமிழ் வித்வானும் , 
திருவல்லிக்கேணித் தமிழ்ச்சங்கம் , அம்பத்தூர் 
அறநெறி அரங்கம் இவற்றின் காரியதரிசியுமாகிய 

பந்தல்குடி பாரத்வாஜ மாட பூசி 
ரெ . திருமலை அய்யங்கார் அவர்களால் 
( Senior Superintendent, FA & CAO s Office, 

Southern Ry . , Madras , Retired . ) 
25-5-59 முதல் நடைபெற்று வந்ததில் 
ஸ்ரீராம பட்டாபிஷேகத்தன்று 

வழங்கப்பெற்ற 
சந்தமிகு செந்தமிழ்ப் பாமாலை . 

அரங்கக் காரியாலயம் : 

“ ஸ்ரீரங்க விலாஸம் , " 
ஸ்ரீமௌாசுவாமிகள் மடத்துத்தெரு , அம்பத்தூர் . 

11-6-1959 


tood 


ஸ்ரீ 

முகவுரை . 
பாதவண் டூளியிற் பவங்க ளோவிரற் 
கோதமன் மனைவிமுன் னுருக்கொண் டேகவே 
தீதகல் சனகர்கோன் பயந்த சீதையா 
மாதினை மணந்தமா யவனை வாழ்த்துவாம் . 

- [ ஸ்ரீமஹாபாகவத புராணம் 102 - ஆவது 

நிருகராஜன் மோட்சப் படலம் . ) 
திருமாமகள் கேள்வன் உலகில் உள்ள உயிர்கள் எல் 
ம் நல்வழி தீவழிகளை நன்றாகப் பகுத்து உணர்ந்து நடக்தம் 
பறை அறிவித்தற்பொருட்டு . தன் கட்டளை ரூபமாக வேகத் 
வெளியிட்டு அருளினான் . அவ்வேதம் , அரசன் கட்டளையிடு 
போல் , ஸத்யம்வத , தர்மம்சர என்று கட்டளையிட்டு , அக் 
டளைக்குஉட்பட்டு நடப்பார்க்கு நன்மையும் நடவாதவர்க்குத் 
மயும் விளைத்தலாற் ப்ரபுஸம்மிதம் எனப்பெறும் . 

அந்த வேதத்தின் பொருளை அறிதற்குக் கருவியாக ஆறு 
பகங்கள் ஏற்பட்டன ; அவை -சிக்ஷை வியாகரணம் . சந்தஸ் . 
க்தம் , ஜ்யோதிஷம் , கல்பம் என்பவையாம் . இவையேயன்றி 
தங்களின் பொருளை அறிய மீமாம்சை , நியாயம் , புராணம் , 
ம சாஸ்திரம் ( ஸ்மிருதி ) என்று வேறு சாஸ்திரங்களும்உண்டு 
வ - வேதத்தின் உபாங்கங்கள் எனப்பெறும் . 

அவற்றுள் புராணத்தினால் . சிருஷ்டி சங்காரங்களின் 
மங்களும் மனுவந்தரங்களின் கிரமங்களும் . வம்சங்களும் , 
த்திரங்களும் அறிவிக்கப்பெறுகின்றன . இதிஹாஸங்களும் 
ணங்களோடு சேர்ந்தவையே . 

உபதேச 

பரம்பரையில் 
தபழைய சரித்திரம் ஒன்றைப் பிரதானமாக எடுத்துப் பல 
க்கதைகளோடு புணர்த்தி விரித்துக்கூறும் நூல் இதிகாசம் 
றும் , பழைய பல வரலாறுகளை லோகசிருஷ்டி முதலிய விவ 
துடன் விரவிக் கூறும் நூல் புராணம் என்றும் வேறுபடும் . 
வ - வேதத்தின் கருத்து இன்னது என்று நியாயப்பிரமாணங் 
எல் தேற்றி விளக்கு தல்பற்றி , வேதத்திற்கு உபப்ரும் ஹ 
கள் என்று கூறப்பெறும் . ( உபப்ரும் ஹணம் - வளர்ப்பது ) . 
ணங்கள் , முன்னையோரின் சரிதங்களைச் சொல்லுமிடத்து . 
சொற்களால் நல்வழியிற் செலுத்தும் நண்பன் போல அவர் 
ன் நன்னடத்தையைப் புகழ்ந்தும் தீயொழுக்கங்களை இகழ்ந் 
கூறி நல்வினை தீவினைகளில் விருப்பு வெறுப்புக்களைப் படிப் 
பர்க்கு உண்டாக்குவதால் ஸுஹ்ருத்ஸம்மிதம் எனப்பெறும் . 

புராணம் , கிருதயுகத்தில் பிரமனால் நூறுகோடிக்கிரந்த 
வாய் வெளியிடப்பெற்று ஒன்றேயாயிருந்தது . பின்பு திரே 
கத்திலே அதனை ரூஷிகள் நூற்றுப்பதினொரு ஸம்ஹிதைக 
டு கடின பதினெட்டுப் பிரிவுள்ளதாய்க் கோடிக் கிரந்த 
ச் சுருக்கினார்கள் . 


புராணங்கள் 

பதினெட்டாவன -ப்ரஹ்மம் , பாத்மம் , 
வைஷ்ணவம் , சைவம் , பாகவதம் . நாச தீயம் . மார்க்கண்டேயம் . 
ஆக்நேயம் , பவிஷ்யத் , ப்ரஹ்மகைவர்த்தம் , லைங்கம் , வாராஹம் . 
ஸ்காந்தம் , வா மாம் , கௌர்மம் . மாத்ஸயம் , காருடம் , ப்ரஹ் 
மாண்டம் என்பவையாம் . இவற்றுள் , பாகவதம்பதினெண்ணா 
யிரம் கிரந்தம் உடையது . ( கிரந்தம் - மெய்யெழுத்தொழிய உயி 
ரும் உயிர்மெய்யும் ஆகிய முப்பத்திரண்டு எழுத்தாம் .) 

இப்பதினெண் புராணங்களுள் பாகவதம் . பாத்மம் , வா 
ராகம் , வைஷ்ணவம் , காருடம் , நாரதீயம் ஆறும் ஸாத்விக புரா 
ணங்களாம் . 

ஸாத்விக புராணங்களில் ஸ்ரீ மஹாவிஷ்ணு வினுடைய 
மகிமை உரைக்கப்பெறும் காததல் தொழில் சத்துவகுணத்தின் 
காரியமாதலால் , அத்தொழிற்கு உரிய கடவுளான விஷ்ணுவை 
சாத்துவ குணத்திற்கு உரியவன் என்று நூல்கள் கூறும் . 

ஸாத்விக புராணங்கள் , தம்மைப் படிப்பவர்கட்கு பிற 
வித் துன்பங்கள் பலவற்றையும் வேரற ஒழித்துப் பரமபதம் 
அருளும் பேராற்றல் உடையன ஆதலால் மிகச் சிறந்தன . 

புராணத்தின் இலக்கணங்கள் -சர்க்கம் . விசர்க்கம் , விருத்தி . 
ரக்ஷை , மந்வந்த்ரம் , வம்சம் , வம்சா நுசரிகம் , ஸம்ஸ்தை , ஹேது , 
ஆச்ரியம் எனப்பத்தாம் . சிருஷ்டி , சங்காரம் . வம்சங்கள் , மந்வந் 
தாங்கள் , வம்சங்களின் சரித்திரம் என்னும் ஐந்தும் புராணத்தின் 
இலக்கணம் என்று சில இடங்களிற் சொல்லப்பெறும் . இவற் 
றுட் பத்து லக்ஷணங்களையும் உடையது மகாபுராணம் என்றும் , 
ஐந்து லக்ஷணங்களை யுடையது அல்பபுராணம் என்றும் கூறுவர் . 
பாகவதம் , மகாபுராணங்களுள் ஒன்று . இது சிறந்த பிரமாண 
மாகப் பலராலும் அங்கீகரிக்கப்பெறுவது; பக்தியையும் வைராக் 
கியத்தையும் விளைப்பது . 

பாகவதம் வடமொழியில் பத்தியங்களாலும் கத்தியகங்க 
ளாலும் தண்டகங்களாலும் நிறைந்த இருநூறு அத்தியாயங் 
களாகப் பிரிந்த பன்னிரண்டு ஸ்கந்தங்களை உடையது . இதனைச் 
சொல்லியருளியவர் , சுகமுனிவர் ; கேட்டவர் பரீக்ஷித்து 
மகாராஜா . 

மஹாபாகவதம் என்ற வடமொழி நூல் அறு நூறு அத்தி 
யங்கள் கொண்ட முப்பத்தாறாயிரம் கிரந்தம் உள்ளது . அதனைக் 
கூறியவர் , நாரத பகவான் ; கேட்டவர் , ருக்மிணிப் பிராட்டி 
யார் . அதனை ஏறக்குறைய நானூறு ஆண்டுகட்கு முன் நெல்லி 
நகர் அருளாளதாசர் என்னும் மதுரகவி வரதராஜையங்கார் 
ஏறக்குறைய ஒன்பதினாயிரம் பாடல்களாகத் தமிழில் மொழி 
பெயர்த்துள்ளார் , 


முற்க றிய பாகவதம் தமிழில் 155 அத்தியாயங்களாக 
ஏறக்குறைய 5000 பாடல்களால் மொழிபெயர்க்கப்பெற்றுள் 
ளது . 

இத்தமிழ்ப் பாகவதத்தை இயற்றியவர் நம் சேதுநாட்டு 
வேம்பத்தூரில் வாழ்ந்த அந்தணர் திலகமாகிய செவ்வைச் 
சூடுவார் என்பவர் . 

இதனை , 
கதிக்குமறு பிறப்பொழித்துக் கதிகொடுக்கும் பாகவத கதையை 

( முன்ன 
மதிக்குமுயர் வடமொழியாற் புனைந்தருளவ் வியாதமுனிவரனே 

[ மீள 
வுதிக்குதிம்பை மாதவபண் டிதைச்செவ்வைச் சூடியென வுலகு 

போற்ற 
விதிக்குமறை யவர்குலத்திற் றோன் றியருந் தமிழாலும் விளம்பி 

[ னானே 

- [சிறப்புப்பாயிரம் ) 
திருமருவு பஞ்சலக் கணவேலை பொங்கிச் 

செழிக்குமிக நிதிகொழிக்குந் 
தென்னிம்பை நகரமதில் வாழுமந் தணரிற் 

சிறந்தசெவ் வைச்சூடுவார் 
சுருதிபுகழ் பாகவத பௌராண மோதினர் 

துலங்கும் வா சிட்டமதனைச் 
சொல்லினாராளவந் தார்மாத வப்பட்டர் 

சொன்ன திரு விளையாடலும் 


...... 


புகழ்சவுந் தரியலகரி 

பெருமைமிகு கவிராச பண்டிதர் புகன் றனர் 
பெருமா ளையன் சொனா னெல்லையன் கோவைப் 
பிரபந்தவகை புகழ்பெருகவே . 

- (தனிச்செய்யுள் ] 
என்ற பாக்களால் அறியலாம் . 

இச் செய்யுள்களில் நிம்பை என்றது . வேம்பத்தூர்க்கு 
வழங்கிய மறுபெயர் . ( நிம்பம் - வேம்பு . வேப்பமரம் ; வட 
சொல் ) இவ்வேம்பத்தூர் பாண்டி நன்னாட்டில் உள்ளது . இது , 
முன்குடுமி யுடையரும் . சோழியர் எனப்படுபவரும் , அத்வைத 
சமயத்தவருமாகிய ஸ்மார்த்தப் பிராமணர்க்குக் குலசேகர 
பாண்டியனால் தானஞ்செய்யப்பெற்றதென்பர் . 

தமிழ்ப் பாகவத நூலை இயற்றியவரது இயற்யெயர் 
மாதவ பண்டிதர் . செவ்வையாகச் சூடும் பாமாலையையுடையவ 
ராதலால் , இவர் செவ்வைச் குடுவார் எனக் காரணப் பெயர் 
பெற்றனர் என்ப . இவரது கவித்திறத்திற்கு , இப்பெயரே 
யன்றி , சிறந்த தமிழ் நடையையுடைய இந்த பாகவத நூலும் 


ஏற்ற சான்றாகும். அன்றியும் முன்னர்க் காட்டிய தனிச் செய் 
யுளில் வேம்பத்தூர் வித்வான்கள் பலருள் இச் செவ்வைச் சூடு 
வாரை முதலாக வைத்துக் கூறியிருப்பதும் . நிம்பை நகரமதில் 
வாமுமந்தணரிற் சிறந்த செவ்வைச் சூடுவார் என்று அடை 
மொழி கொடுத்துக் கூறியதும், இவரது சிறப்பிற்கு அறி 
குறியாம் . 

இந்நூலின் ஒன்பதாங் கந்தம் ( கந்தம் -பாகம் ; ஸ்கந்தம் 
எனும் வடமொழியின் விகாரம் ) பதினெட்டு அத்தியாயங்களை 
உடையது . அவற்றில் ஒன்பதாவது சக்கரவர்த்தித் திருமகன் 
சரிதம் உரைத்த அத்தியாயம் . அதன் சொய்யுட்டொகை 137 . 
ஸ்ரீமத்சாமாயணத்தில் உள்ள ஆறு காண்டங்களின் ஸங்க்ர 
ஹமே அது . அக்கிரந்தம் சக்கரவர்த்தித் திருமகன் சரிதமாலை 
என்ற திருநாமத்துடன் அம்பத்தூர் அறநெறி அரங்கம் என்ற 
ஸத்ஸங்க நற்சங்கத்தின் 79 - ஆவது வெளியீடாகப் பிரசுரிக்கலா 
யீற்று . 

" பாகவதம் " என்பதற்கு பகவானைக் குறித்துச்சொல்லும் 
நூல் என்று பொருள் ; இது வடமொழித்தத்திதாந்த நாமம் . 
பகவான் என்னுஞ் சொல்லுக்கு நிறைந்த மகிமை , தைரியம் , 
கீர்த்தி , சம்பத்து , ஞானம் , வைராக்கியம் என்னும் ஆறையும் 
உடையவன் என்பது பொருள் : பகம் என்று இந்த ஆறுக்கும் 
பெயர் . இங்கு அடைமொழியில்லாத பகவானென்னுஞ்சொல் 
சிறப்பாய் அக் குணங்களையுடையார் பலரினும் உயர்ந்த திரு 
மாலை உணர்த்திற்று . 

காயத்ரியின் சொற்பொருள்களாலே தொடங்கிப் பகவத் 
ஸம்பந்தமான தருமங்களை விஸ்தாரமாக வர்ணித்து விருத்திரா 
சுரவதம் முதலான சரித்திரங்களோடு ஸாரஸ்வத கல்பத்கின் 
வரலாறுகளை விளக்கிப் பதினெண்ணாயிரம் கிரந்தமாக ஸ்வேத 
வியாச முனிவராலே செய்யப்பட்டது பாகவதம் என்றும் , 
" அதனைப் பாராட்டினவன் மறுமையிற் பரமபதமடைவான் 
என்றும் மத்ஸ்ய புராணம் கூறுகின்றது ; இன்னும் இந்நூலின் 
பயனை இதன் இறுதி அத்தியாயத்தில் , " இன்ன நற்கதை 
கேட்டு ரெழுதின ரிசைப்போர் , பின்னல் வெண்டிரைப் 
பார்புகழ் பெருந்திரு வின ராய் , மன்னு 

ராகியும் 
வல்வினை மருவார் , நன்ன லந்தரு மால்பரந்தாமாண் ணுவரால் 
என்பது முதலியவற்றால் அறியலாம் . 

மேற்குறித்த ஒன்பதாங் கந்தம் ஒன்பதாவது அத்தியா 
யம் சில ஏட்டுப் பிரதிகளில் " ஸ்ரீராம சரித்திரமாகிய ஸ்ரீமத் 
ராமாயணம் சங்கிரகமாக வுரைத்தது " என்று எழுதப்பெற்றி 
ருக்கின்றது . 

இராமாயணத்தில் உள்ள முதல் ஆறு காண்டங் 


கின் றவ 


களில் கூறியவாலாற்றை இந்த அத்தியாயத்தில் ( அத்தியாயம் 
நூற்கூறுபாடு ) காணலாம் . சுகமுனிவர் பரீக்ஷித்து மகா ராச 
னுக்குச் சூரிய வம்ச வரலாறு கூறி வருகையில் , தசாதன் 
மகனாக இராமன் அவதரித்ததைக்கூற , அது கேட்ட அரசன் 
அப்பெருமான் சரித்திரத்தை உரைத் கருள்க என்று வேண்ட , 
முனிவர் இராம சரிதம் உரைக்கலாயினர் என்பது கதாஸந்தர்ப் 
பம் . இந்தச்சீரிய அத்தியாயத்தின் பயன் சினத்தொடு 
மரக்கரைச் செகுத்த செஞ்சிலைக் கனத்தினிற் றிகழ்பவன் 
கதைகள் கேட்குநர் , நினைத்தனர் வைகுவோர் நிகழ்த்தும் 
வண்மையோர் . மனத்தினில் விழைந்தன மருவி வாழ்வரே . 
என்று கூறப்பெற்றுள்ளது . 

25-5-59 திங்கட்கிழமை முதல் பிரதி தினம் இரவு 
8-30 மணி முதல் 10.30 மணி வரை இராமநாதபும் ஸ்ரீ சொக்க 
நாத சுவாமி கோயிலில் இராமநாதபுரம் சமஸ்தானம் தேவ 
ஸ்தானம் சமய சொற்பொழிவு கம்பராமாயணப் பிரசங்கம். 
என்ற தலைப்பில் அவதாரிகை. தேவ சரணாகதி ஸ்ரீராமஜனனம் , 
அகல்யாசாப விமோசனம் , சீதா கல்யாணம் , மந்திராலோ 
சனை மந்தரை சூழ்ச்சி . குகப் பெருமாள் வைபவம் ( 1,2-6-59 ) 
ஸ்ரீ பாதுகாபட்டாபிஷேகம் , விராதன் துதி , சீதாபஹரணம் , 
ஜடாயுமோக்ஷம் , வாலிவதம் . சுக்கிரீவ் . 

பட்டாபிஷேகம் 
விபீஷண சரணாகதி . ( 9,10-6-59- ஸ்ரீ ராமபட்டாபிஷேகம் , 
என்ற விஷயங்கள் அடியேனால் ஈரொன்பது கனங்களில் 
உபந்யஸிக்கப்பெற்று வந்ததில் ஸ்ரீராமபட்டாபிஷேகத்தன்று 
இம்மாலை அரங்கேறி வழங்கப்பெற்றது ஒரு தனிச் சிறப்பு . 

படைப்புக் காலந்தொட்டுச் சிறப்புற்றோங்கி வளர்ந்து 
வரும் பாண்டி நாட்டுச் சேது நாட்டு இராமநாதபுரம் சமஸ் 
தானத்தைச் சார்ந்ததே எங்கள் தர்மாசனம் பந்தல்குடி அக்கிர 

சேது மன்னர்களின் காவலிலேயே செழித்தோங்கி 
வரும் எங்கள் குடும்பம் தனிப் பெருமை பெற்றது . அடியே 
னுடைய திருத் தகப்பனார் ஸ்ரீமான் பாரத்வாஜ மாடபூசி 
ரெங்கய்யங்கார், அவர்களும் , பெரிய தகப்பனார் ஸ்ரீமான் 
ஸ்ரீ வா ஸய்யங்கார் அவர்களும் (ஆறு ஆண்டுகள் இராமநாத 
புரம் ராஜா உயர்நிலைப்பள்ளியில் ஆசிரியராக விருந்து ஓய்வு 
பெற்றுள்ள ஸ்ரீமான் PS நாராயணய்யங்கார் அவர்களின் 
திருத் தகப்பனார் ) சேது சமஸ்தானத்தில் சுமார் ஐம்பது ஆண்டு 
கள் உயர்ந்த சேவகம் செய்து நன்னெறிநின்று ஒழுகி அந்தமில் 
பேரின் பத்து அடியரோடிரூந்து அங்கு ஆட்செய்து கொண்டிருக் 
கின்றனர் . 

அன்னவர்காது ஆசியை எப்போதும் பெற்று 
உய்ந்து வருகின்றேன் யான் . 

சேது நாட்டின் தலைநகரான . இராமநாதபுரத்கை யான் 
என்றும் மறக்க இயலாது . எனது தந்தையாரின் தனி நண்ப 
பரும் , யினின்று உயர்ந்த உத்தம குண 

கச் செம்மலும் , 
அடியேனுக்கு வீடும் விளக்கும் வைத்து உதவிய சொல்லின் 


ஹாரம் . 


நடை 


செல்வரும் ஆகிய ஸ்ரீமான் இராமநாதபுரம் காளிமுத்துப்பிள்ளை 
QEOQU QUILDITT 9 CT CT ( Sri R. K. C. Pillai , Officer , 
Finance Department , Government of India ) அவர்களும் , 
அப்பொழுதைக்கப்பொழுது ஆவன செய்து ஊக்கம் அளித்து 
பேருதவி செய்த இராமநாதபுரம் சமஸ்தானம் வக்கீல் ஸ்ரீமான் 
ஆ . உக்கிரபாண்டியம் பிள்ளை அவர்களும் ( சென்னை அட்வொ 
கேட் ஸ்ரீமாான் சோமசுந்தரம் பிள்ளை அவர்களின் நற்றந்தை 
யும் , Endowment Superintendent ஸ்ரீமான் M. இராமநாத 
பிள்ளை அவர்களின் மாமனாரும் ஆவர் ) எங்கள் குடும்பத்துக்குச் 
செய்துள்ள மஹோபகாரத்துக்குத் தலையல்லாற் கைம்மாறி 
லேன் . முப்பத்து நான்கு ஆண்டுகள் முறையாக உழைத்துத் 
தற்போது சென்னை தக்ஷிண ரெயில்வே ஸீனியர் சூப்பிர 
டெண்டொகப் பணியாற்றி ஓய்வு பெற்று நிற்பதற்கு முற் 
கூறிய முதல்வரே முன்னவர் . வாழ்க அவர்கள் பந்துமித்திரர் . 
வளர்க அவர்கள் தனிச் செல்வம் . 

செந்தண்மை பூண்டொழுகும் ஸ்ரீமான் M.V. ராகவேந் 
திரராவ் அவர்கள் ( Dewan and Administrative Secretary ) , 
அன்பும் அடக்கமும் அமைதியும் ஆபாணங்களாக விளங்கும் 
ஸ்ரீமான் P.S. லக்ஷ்மணராவ் அவர்கள் ( Huzur Sheristedar 
சமஸ்தானம் தேவஸ்தானத்தைச் சார்ந்த அன்பர்கள் . ஸ்ரீமான் 
A. ரெங்கசாமி அய்யங்கார் அவர்கள் , ( Advocate . Ramnad . 
அரங்க வெளியீடு 78 ) 1-6-59ல் வழங்கப்பெற்றதின் வள்ளலார் 
ஸ்ரீமான் S.N. சிவசுப்ரமணிய அய்யர் அவர்கள் . ( அட்வொகேட் , 
இராமநாதபுரம் ) , எனது தந்தையாரின் ஆருயிர் நண்பரான 
சாளக்கிராமம் பரீமான் துரைசாமி அய்யங்கார் அவர்களின் தவப் 
புதல்வரான ஸ்ரீமான் முத்துசாமி அய்யங்கார் அவர்கள் முதலிய 
மஹா ஜனங்கள் சேதுபதி மஹாராஜா மஹாசமுகம் , அவரது 
உற்றார் உறவினர் அனைவர் இவர்கள் போன்ற பக்தர்கள் எல்லா 
ரும் ஸ்ரீராமபிரான் திருவருள் பெற்று இன்புறுவாராக . 

" நாடிய பொருள் கை கூடு ஞானமும் புகழு முண்டாம் . 
வீடியல் வழிய தாக்கும் வேரியங் கமலை நோக்கு , நீடிய வரக்கர் 
சேனை நீறுபட் டழிய வாகை , சூடிய சிலையி ராமன் றோள் வலி 
கூறு வோர்க்கே " என்ற இராமாவதார நூற்பயனை இத்தனி 
மாலை வள்ளலார் ஸ்ரீமான் P.S. விச்வநாதன் அவர்கள் ( மதுரை 
பாங்க் , மதுரை ) பூர்ணமாகப்பெறத்திருவருள் புரியுமாறு இறை 
வனை இறைஞ்சுகின்றேன் . 

பொங்கும் மங்களம் எங்கும் தங்குக . 
ஸ்ரீரங்க விலாஸம் ) ப . ரெ . திருமலை அய்யங்கார் , 
அம்பத்தூர், 

அஹோபிலமடம் ஆஸ்தான 
11-6-1959 . 

தமிழ் வித்வான் . 
காரியதரிசி . 


M 


கரும வினைக 

ஸ்ரீமதே ராமாநுஜாய நம : 
ஸ்ரீமத் பாகவத புராணம். 
சக்கரவர்த்தித்திருமகன் சரிதமுரைத்த 

அத்தியாயம் . 
என்றலும் பரமனாங் கெழுந்து வானவர்க் 
கன்றருள் செய்தவா றரசு சொல்கென 
ஒன்றிய மொழிசில வுரைக்கு மென்றுமெய்ந் 
நன்றறி சுகமுனி நவிற்றன் மேயினான் . ( 1 ) 
மருக்கமழ் துளவணி மாயன் றாடொழா 
அரக்கரை யமரர்க ளடர்த்து நீயெமைப் 
புரக்கென மாதவன் புகன்ற வாறவர் 
குரக்கெனு முருக்கொடு குலவி னாரரோ . ( 2 ) 
தாவரு புகழுடைத் தயர தப்பெயர்க் 
கோவெழிற் கோசலை 

கலவு கேகயன் 
பாவைதற் சுமித்திரை யென்னும் பைந்தொடி 
மூவரை மணந்தனன் முறையி னென்பவே . 

. ( 3 ) 
பூசலை வெரீஇய புலவர் வேண்டலால் 
வீசலை யுறங்குவோன் விளம்பி ராமனென் 
றூசலை . நிகர்குழை யுலவும் வாள்விழிக் 
கோசலை யளித்திடக் குலவி னானரோ. - ( 4 ) 
சாதனை யறிவனைத் தரும 
வரதனை யிராகவன் மலர்நற் றாடொழும் . 
விரதனை விண்ணவர் விரிப்பி னேத்துறு 
பரதனைக் கேகயர் 

பெற்றனள் . ( 5 ) 
நிலக்குவன் றுயர்க்கட னீக்கி 

னீக்கி யெண்டிசை 
துலக்குவ னெனச்சொல்சத் தருக்கன் றன்னொடும் 
இலக்குவன் றன்னையிங் கெழிற் சுமித்திரை 
விலக்குவன் பகையென விருப்பி னீன் றனள் . ( 6 ) 
பால்வரு முலையினர் பானின் றிப்புவி 
மேல்வரு 

ளாதிமுன் 
நூல்வரு 



மைந்தர்கள் 
நால்வரு மடைந்தனர் நன்கு வைகினார் . ( 7 ) 


ரூபனை 


பாவை 


2 


அன்னவர் நால்வரி லடைந்த கோசிகன் 
பின்னெழுந் திலக்குவன் மருவப் பேரருள் 
துன்னிய விராகவன் றுனைவிற் போய்ப்பழி 
மன்னிய தாடகை வதைசெய் தானன்றே . ( 8 ) 
வருமுனி யருளொடு மகஞ்செய் சாலைவாய்ப் 
பொருமிரு தாடகைப் புதல்வரைச்சினந் 
தொருவனை யொருத்துமற் றொருவ னைக்கடல் 
விரிதிரை கடத்தினான் வீரன் வாளியால் . 

வாளியால் . ( 9 ) 
இகலறு கோசிகனினிதி னாற்றிய 
மகமொரு குறைவற மகிழ்ந்து காத்தபின் 
அகலிகை சாபம் 

மகற்றி யற்புதன் 
மிகுவளம் விளங்கிய மிதிலை யெய்தினான் . ( 10 ) 
சாற்றிய முனியொடும் தம்பி தானொடும் 
பாற்றிரை யுறங்கிய பரன் விதேகையாம் 
மாற்றரு வளநகர் 

வளநகர் மன்ன னென்றுசொல் 
ஆற்றல னெதிர்கொள வடைந்து வைகுநாள் . ( 11 ) 
நல்வளைச் சீதை தன் மணத்தி னாட்டிய 
எல்வளைத் திடவெழு மெழில் கொண் மே நவாம் 
கல்வளை தவன் சிலை யென்னுங் கட்டெழில் 
வில்வளைத் ததிருற வெற்பின் வீழ்த்தினான் . ( 12 ) 
ஒதையை யண்டமின் றுடைந்த தோவெனக் 
கோதைவில் லிறுத்தங் குரிச் லுக்கெழிற் 
சீதையைக் கொடுத்தனன் றேவர் வாழ்த்தநற் 
ராதையென் றுரைபெறு னென்பவே . ( 13 ) 
உடனுறை தருமிளை யோனு மோகையால் 
கடிமணங் கேட்டவட் கலந்த தாதையோ 
டடை தரு பரதனு 

பரதனு மணிசெய் தம்பியும் 
வடிவிழி மகளிரை மணமங் காற்றினார் . ( 14 ) 
வதுவை செய் 

தணங்கொடு மகிழ்ந்து நாயகன் 
மிதிலையிற் சில்பக லிருந்து மின்னொடும் 
இதமுறு துணை வரு மெவருஞ் சூழ்வரக் 
கதுமென வயோத்தியைக் கருதிப் போயினான் . ( 15 ) 


சனக 


கல்லையுங் காரிகை யாக்குங் காலினான் 
எல்லையி றானையோ டேகு மவ்வழி 
ஒல்லையில் வெகுண்டுறு பரசு ராமனோர் 
வில்லையும் வளைத்தன னயோத்தி மேயினான் . ( 16 ) 
வாம மார்ந்த மலக்குழற் சீதையைக் 
காம மோடு கலந்துறை காவலன் 
பூமி யாளப் புனைவன் முடியெனத் 
தாம வேற்கைத் தயரத னெண்ணினான் ( 17 ) 
தேனி னாய்கழற் சீதை மணாளன் வெங் 
கானி னேகக் கதிர்முடி மாற்றுவான் 
கூனி யாம்பெயர் கொண்டவ ணெஞ்சினை 
வான நாடர் மயக்கினர் வல்லையே . 

( 18 ) 
மன்ன னெண்ணிய செய்கை மனத்திடை 
உன்னி யுன்னி யுருகிய கூனவள் 
கன்னி மாடங் கலந்துகை கேசிதாள் 
சென்னி தாழ்த்தி வணங்கினள் செப்புவாள் . ( 19 ) 
வாட்ட மின்றியுன் மன்னை யிராகவன் 
காட்டி னேகவுங் காதல னுக்கிவண் 
சூட்ட வும்முடி சொல்லிய முன்வரம் 
கேட்டி யென்று கிளந்தன வாங்கரோ . 

( 20 ) 
சேகய னுருச் செய்தவக் கூனிசொல் 
கேகயன் மகள் கேட்டனள் வல்லையே 
ஏசய னெழி லெய்தப்பொற் றேரொடு 
மாகய னெனு மன்னனை யெய்தினாள் . 
உரத்தி னாலொளி சேரா சுள்ளம்போழ் 
அரத்தி னேரு மவளென் புதல்வனை 
இருத்தி நாயக னாகவி ராமனை 
வரத்தி னால்வனத் தேகவ ழங்கென்றாள் . ( 22 ) 
முந்தை நல்கும் வரத்தின் முறைமையால் 
சிந்தை நொந்துமெய் தீர்வதற் கஞ்சியே 
அந்த மன்ன னதற்கியைந் தானவன் 
மைந்த னும்வனத் தேக வழிக்கொண்டான் . ( 23 ) 


( 21 ) 


4 


அள்ளி யள்ளியூட் டையசெம் பஞ்சையும் 
முள்ள தென்று முனிதருந் தாளினாள் 
தெள்ளமுதிற் சிறந்தசொற் சீதையும் 
வள்ளல் பின்றொடர்ந் தேகினன் மன்னனே . ( 24 ) 
உன்னி யவ்விறை யும்முயிர் நீத்தனன் 
மன்னி வைகி வயங்குவ தெங்ஙனம் 
என்னு முள்ளத் திலக்குவ னும்மவன் 
பின் னெழுந்து பெயர்ந்தன னென்பவே . ( 25 ) 
கான வண்ண மரவுரி கைக்கொடங் 
கான வண்ண மெடுத்தவி ராமனாம் 
ஞான வண்ணனு நங்கையுந் தம்பியும் 
போன வண்ணம் புகல்பவர் யாவரே . 

( 26 ) 
எட்டெ னுந்திசை மாந்தரவ் வேழையும் 
கட்ட மைந்த சிலையுங் கணையுறை 
புட்டி லுங்கொ டிருவரும் போகுழிப் 
பட்ட துன்பம் பகரவல் லாரெவர் . ( 27 ) 
அகம கிழ்ந்தெதிர் வந்தடி போற்றிய 
குகனொ டும்முவந் துற்றவட் கோதிலாக் 
ககன நின்றிழி கங்கை கடந்திட 
முகம லர்ந்தொரு மூவரு மேகினார் . 
வரத்தின் மிக்குண் மகிழ்ந்தெதிர் கொண்டநற் 
பரத்து வாசன் பதந்தொழு தன்னவன் 
இருத்கி யென்ன விராமனங் கோர்பகல் 
அருத்தி கூர்ந்தட குண்டமர்ந் தானரோ . ( 29 ) 
ஆங்கு நின்றழுந்தைய னணிதிகழ் 
வாங்கு நுண்ணிடை மங்கையுந் தம்பியும் 
பாங்கர் மேவப் படர்ந்து குறுகினன் 
- தீங்கு நீங்கிய சித்திர கூடமே . 
அவ் வழிச்சில நாளமர்ந் தன்னையர் 
பவ்வ மொத்த பதாகினி யோடுசேர் 
கவ்வை யுற்ற பரதனைக் கண்டு மன் 
எவ்வ மற்றவண் ணெய்தலுங் கேட்டனன் . ( 31 ) 


( 
28 
) 


( 30 ) 


5 


கேட்டு நெஞ்சு கலுழ்ந்து கிளர்ந்தவக் 
காட்டிற் றாதை கடன்கழித் தோதினான் 
வாட்ட முற்ற பரதற்கு வல்லையந் 
நாட்டி லேகென ராகவ னல்வரம் . 

( 32 ) 
அழுது சோரும் பரதனை யங்கையால் 
தழுவி நல்லன சாற்றியி ராகவன் 
பழுதி லாத்தன பாதுகை நல்கினன் 
தொழுது மீண்டவன் சுற்றமொ டேகினான் . ( 33 ) 
எண்ணு முள்ள மியைந்தனன் மீள்கலா 
அண்ணல் பாலுற்ற வன்னையர் தம்மொடும் 
பண்ண மைந்த படையொடு மீண்டனன் 
நண்ணி வைகின னந்திக் கிராமமே . 

( 34 ) 
சித்திர கூடமுற் றுறைந்த சேவகன் 
தத்தரி நெடுங்கணான் சனகி தன்னொடும் 
எத்திசை யும்புக ழிளைய கோவொடும் 
அத்திரி யுறையுளை யணுகி னானரோ . ( 35 ) 
எண்டிசை புகழவங் கெழுந்து ராகவன் 
தண்டலை வனந்தனைச் சார்ந்து சென்னெறி 
விண்டலத் துறவரு விராதற் கொன்றனன் 
அண்டரு மலர்மழை சொரிந்தங் கார்த்தனர் . ( 36 ) 
ஏற்றவவ் வனத்தினின் றெழுந்து மாதவன் 
சாற்றுவண் புகழ்ச்சர பங்கன் மெய்யொரீஇ 
மாற்றரு முத்தியின் மருவ வின்னருள் 
நாற்றிசை புகழ்பவ னல்கிப் போயினான் . ( 37 ) 
கருதுபல் காவதங் கடந்து போயெதிர் 
வருமறை வாணர் தாள் வணங்கி மூவரும் 
பருவமாங் குறைதரு பத்தும் மேவினார் 
அருளுடை முனிவரர்க் கபய நல்கியே . 

( 38 ) 
பகைத்திற முனிவரர் பகர்ந்த தன்மையால் 
நிகழ்த்திய வவ்விட னீங்கி யெய்தினார் 
சகத்தினை யொருநிலை நிறுத்துந் தண்டமிழ் 
அகத்திய முனியுறை யகத்தை யுன்னியே . ( 89 ) 


6 


சாலை 


நதிகளும் வனங்களு நடந்து நீங்கினார் 
அதிசய மிகவுள வகத்தியற் றொழாத் 
துதியுறு மவன் வழி சொல்லி வில்லொடு 
குதையுறு 

கணை தரக் கொண்டு போயினார் . ( 40 ) 
விழைவுறீஇ 

இ முனிவரன் விளம்பு மவ்வழித் 
தழைசிறை யுடையுநற் சடாயு வென்று சொல் 
கழுகெழில் வேர்தனைக் கலந்து கவ்வைநீர் 
ஒழுகுகோ தாவிரி யுவந்து நோக்கினார் . 
அன்னநதி துன்னின சகன்கரை யடைந்த 
பன்னுமொரு பஞ்சவடி கண்டுபகர் 
இன்னெழி லிலங்கைவினை யோனினி திழைத்த 
மன்னுமனை மூவரு மகிழ்ந்துறையு நாளில் . ( 42 ) 
சென்னியொரு பத்துடைய தீயன் மகிழ் தங்கை 
துன்னிவரு கின்றவொரு சூர்ப்பநகை யென்பாள் 
கன்னன்மொழி யாள்சனகி காதலனை நோக்கா 
நன்னல வுருக்கொடவ ணண்ணின ணயந்தாள் . ( 43 ) 
அடைந்தவ ளிராகவ னகத்துழி யமர்ந்த 
மடந்தை யரசைத் தனியள் வவ்வுவ னெனச்சேர் 
இடந்தனி லிருந்தவிளை யோனினி தறிந்து 
கடந்தநெறி வஞ்சமக ளென்றுகதிர் வாளால் . ( 44 ) 
மூக்கினொடு காதினை முலைக்கணை யரிந்தான் 
தேக்கணுறை தேவர் நனி திட்கலுற வன்னாள் 
கூக்குரலி னோடுகுறு கிக்கொடுமை விள்ள 
மாக்கரிய ராக்கதர் வளைத்தமர் விளைத்தார் . ( 45 ) 
விளைத்தகர னாதியர் விளிந்திட வெகுண்டு 
வளைத்தசிலை ராகவனும் வாளிபல தொட்டான் 
திளைத்தகொடு வெம்பகைக டீர்ந்ததென வானோர் 
கிளைத்ததரு நாண் மலர்கள் கிட்டினர் சொரிந்தார் . ( 46 ) 
மூக்க றக்குறை முடிப்பநீ ரிலங்கை முன் னவனை 
நோக்கி யுற்றவா றனைத்தையு நுவன் றன ளாக 

மோடுறை யிராவண னடல்செய்மா ரீசற் 
போக்க வன்னவன் பொன்னுழை யுருக்கொடு புக்கான் . 


ஆக்க 


7 


பொய்செய் கின் றமான் போந்ததைச் சானகி புகழா 
ஐசெய் கின்றதென் றாசையுற் றறைந்தன ளாக 
மெய்செய் கின்றவவ் விராகவன் வில்லொடு தொடர்ந்து 
வை செய் கின்றவம் பேயினன் வஞ்சமென் றறிந்தே. 48 
வழங்கு மம்பினான் மாய்ந்து வீழ் காலைமா ரீசன் 
விழைந்த சீதையை யிலக்தவன் வினை விளித் திறந்தான் 
மொழிந்த வாறு கேட்டிராகவன் மொழியென நம்மோய் 
அழிந்த நெஞ்சின ளிலக்குவ போயறி கென்றாள் . ( 49 ) 
சீதை சொல்லிய வாறுகேட்டிளையவன் றீச்சொல் 
சூது செய்தபொய் யரக்கன் சொ லெனநனி சொல்லும் 
போதி யென்னலு மறுத்தியோ வென்றவள் புலம்பிக் 
கோது செய்தவெவ் வுரைபல கூறினள குழைந்தாள் .50 
பரிந்து பற்பல வெதண்டவள் பகர்தலி னிளையோன் 
விரைந்து நாடுவான் போயபின் மெலி வொடு தனித்தங் 
கிருந்த வன்னையை யிராவணன் வவ்வி விண் ணெழுந்தான் 
கரந்து கொல்வதற் குற்றது காலமென் றுணரான் . ( 51) 
சனகன் மங்கையை யெடுத்தக றசமூகற் றகைந்து 
முனிவு கொண்டெதிர்த் தமர் முறை முறை செயுஞ் சடாய 
நனி வருந்திட விருசிறை துணித்தன னடந்து 
புனை யிலங்கைபோய்ச் சீதையைச் சிறைபுகுத் தனனால். 
மாய மானுரு வரக்கனை மாய்த்தவன் மீண்டு 
சீய மாமென வரும்வழி தம்பிசென் றெய்த 
மேய வாறெவன் சீதையை விட்டென விளம்பித் 
தூய சாலைசென் றெய்தின னவனொடுந் துணைவின் . (53 ) 
சாலை யெய்தினன் சானகி யெய்துதல் காணான் 
மாலை யெய்திய வனை குழ லெங்கன மதித்துச் 
சோலை யெய்திய சுற்றிலுங் கண்டிலன் றுயராம் 
வேலை யெய்தினன் பாலெனும் வேலைமேய் மேலோன் .54 
மனைவி மேற்செலுங் காதலை மாற்றவல்லுநர்கள் 
வினவி னீங்கிலை யென்பதை விளம்புவான் போலச் 
சனகி யெவ்விடத் தாளெனச் சார்ந்தவை நோக்கி 
அருக னங்கறை கின்றன வறி தநர் யாரே . ( 55 ) 


8 


வாம வெஞ்சிலை யிருவரு மவணின்று வருங்கால் 
காம ரஞ்சிறை யிழந்தவச் சடாயுவைக் கண்டார் 
தீமை யிவ்வழீ நடந்தன தெரித்தவ னிறப்ப 
ஈம நல்வினை யியற்றின னிராகவ னிரங்கி . ( 56 ) 
ஆங்கு நின்றெழுந் தகல் வழிப் புனற்ககன் றல்லில் 
தீங்கு செய்தவவ் வயோமுகி மூக்கினைச் சிதைத்து 
வாங்கு வெஞ்சிலை யிளையவன் றுணித்தபின் மருவார்ந் 
தோங்கி வான் றொடுங் கவந்தன் வாழ் வனத்தையுற் றனால் . 57 
நிவந்த வவ்வன விலங்கெலாம் வயிற்றிடு நெடுங்கைக் 
கவந்தன் மெய்யில் வெங்கணைவிடச் சாபத்திற் கலந்த 
பவந் தனையொழிந் தியக்கனா மாங்கவன் பரவி 
உவந்து மற்று நீர் சவரிபாற் போமினென் றுரைத்தான் . 

( 58 ) 
உரைத்த வாறிரு வோருமச் சவரிபா லுற்றார் 
அருத்தி கூர்ந்தவ ளட தநன் மூலமங் களித்து 
மருத் தழைந்திடு மதங்கவெற் பெய்தி நீர் மருவும் 
விரித்த செங்கதிர் மதலையை யென்று வீடுற்றாள் . (59 ) 
சொன்ன வாறிரு வோர்களுந் துணைவினி லேகிப் 
பன்னு பம்பையா றடைந்தது மானொடும் பயிலா 
அன்ன வெற்புறை கதிரவன் மதலையை யணுகி 
இன்ன றீர்தர வவெனொடுந் தோழமை யியைந்தார் . ( 60 ) 
அந்த வெங்கதிர் மதலைவெவ் வாலிபோ ரழிக்கும் 
மைந்து நாட்டுதற்கியைந்தன னாகமற் றவன்றாள் 
துந்து மிப்புர வென்பெறிந் திடச்சுடர் மலர்க்கை 
உந்து மம்பெழுந் தெழுமரா மரமுரு வியதால் ( 61 ) 
ஆற்றல் கண்டருங் கதிரவன் சேயக மகிழ்ந்து 
தோற்ற காலையில் வாலியைக் கொல்லெனச் சொல்லி 
ஏற்று வாலியோ டிருஞ்சமம் விழைந்துநின் றிழைத்தான் 
மாற் றருங்கணை மறைந்திருந் தெய்தனன் வரதன் . ( 62 
விடுத்த வெங்கணை வாலியை விண்ணகத் தேற்ற 
அடுத்த செங்கதிர் மைந்தனுக் கரசிய லளித்து 
மடுத்த தீம்புனன் மழைபொழி பருவமவ் வளவும் 
டுத்த கானகத் தோங்குவெற் பிருவரு முறைந்தார்.63 


9 


மழை பொழிந்திடும் பருவமாங் ககன்றும்வந் தெய்தாத் 
தழை செழுங்கதிர் மதலையைக் கொணர்கெனச் சாற்ற 
எழில்செய் முன்னவன் றம்பிகிட் கிந்தையுற் றிசைப்ப 
மொழியு மன்னவன் முடுகிரா கவன் முன மடைந்தான் . 
அடைந்த சூரியன் காதல னரிவையை நாட 
மிடைந்த வானரத் தலைவரைத் திசைதொறும் விடுத்துத் 
திடங்கொள் சாம்பவ னீலனங் கதனொடு சிறந்த 
இடங்கொ டென் றிசைக் கேகென வநுமனுக்கிசைத்து 
அண்ண லாழியொன் றணங்குகைக் கொடுக்கென வளித்தான் 
நண்ணு நால்வருந் தென்றிசை முழவது நாடிப் 
பெண்ணினல்லவ ளுறை தரும் பிலம்பு தந் தவளால் 
விண் ணெழுந்தசீர் மகேந்திர வெற்படைந் தனரால் .66 
அடைந்த வானரத் தலைவர்க ளணங்கையெவ் விடத்தும் 
நடந்து நேடியுங் கண்டில மன்றியு நவைதீர் 
தடங் கொளுஞ்சிறை சடாயுவைப் போற்சமர்க் களத்தே 
மடிந்தி லோமென வழங்கியங் கிருந்தனர் மாதோ . (67 ) 
வழங்கு மவ்வுரை கேட்டொரு மருங்குசம் பாதி 
கழிந்த வாறெவன் றம்பிநீர் கழறுதி ரென்ன 
அழிந்த சிந்தையர் நடந்தவா றனைத்தையு மடைவே 
மொழிந்து சீதையை நாடுவான் வந்தது மொழிந்தார் . 
இலங்கை மன்னவ னணங்கொடு மேத்த லெளியேன் 
நலங்கொள் காதலன் கண்டுமு னண்ணினன் றட்பக் 
கலங்கி யன்னவனருளெனக் கான் முளை விடுப்பச் 
சலங்கொள் வாரியிற் றயங்குத னகர்வயிற் சார்ந்தான் . 
விரைந்து சீரிலங்காபுரி மேவினுண் மெலிந்தாங் 
கிருந்த சீதையைக் காண்கு வீ ரென்றுசம்பாதி 
கரிந்த தன் சிறையிராகவன் று தரைக் காணின் 
பொருந்து மென்பதோர் வரத்தினிற் பொருந்திடப் போனான் 
பெரிய வண் சிறை பெற்றவ னிராமனைத் துதித்த 
எரிவை வேந்துரை கேட்டக மகிழ்ச்சியோ டிருந்தார் 
கரிய வாரிதி கடப்பவர் யாரெனக் கருத 
அரிய வாரிதி கடப்பனென் றெழுந்தன ன நுமான் (71 ) 


10 


காற்றின் மாமகன் கடலினை யிடாறக் கடந்து 
நாற்றிசைக்கணு மிலங்கையிற் புகுந்தன னாடி 
ஆற்றல் சேர்பகை யற்றிட வசோகமா வனத்தில் 
கோற் றொடிக்கையா ளுறைவது கண்டுளங் குளிர்ந்தான் 
சூழி ராக்கதர் மடந்தையர் துயில்புரி யிரவின் 
வீழி வாயெழிற் சீதைமுன் மேவிய வநுமான் 
ஆழி பார்சொலக் கற்பினுக் கரசிகைக் கொடுத்து 
வாழி ராகவன் செய்திற முரைத்தனன் மாதோ . ( 73 ) 
மருக் கமழ்ந்தபொற் றருக்களை வளைத்தன னொடித்து 
வெருக்கொள் கிங்கரர் விளிந்திட வடித்தனன் விரைந்து 
முருக்கு மென்றழைத் திராவணன் முறைமுறை விடுத்த 
அரக்கர் யாரையுஞ் செகுத்தன னார்த்தன ன நுமான் .74 
அன்ன சாலையி லிந்திர ஜித்தெழுந் தநுமான் 
தன்னை யுற்றயன் வாளியின் வீக்கிநற் றாதை 
முன்ன ருய்த்தலு மரக்கனீ யாரென மொழிவோன் 
உன்னைக் கொல்லுமவ் விராகவன் றூதனென் றுரைத்தான் 
தரங்க வேலையைக் கடந்தவன் சாற்றுதல் கேளாக் 
குரங்கை நீரிவண் விரைந்துகொல்லுதிரெனக் கொடியோன் 
மருங்கு சேர்தரு வீடணன் றூ தரை வருத்தி 
இரங்க மாய்ப்பதிங் கறங்கொலோ வென விலக்கினனால் 
கொடிய ராவணன் றுகினனி சுற்றியிக் குரங்கின் 
நெடிய வாலினி னிறுவுமின் றழலை நீ ரென்ன 
அடி வணங்கின ரத்திறம் புரிந்தனல் கொளுவ 
முடிய வந்தகர் சுட்டனன் மாருதி முழுதும் . ( 77 ) 
சனகி வைகிட னன்றிமற் றெங்கணுந் தழல்வைத் 
தநுமன் வந்தடி வணங்கியச் சீதைபா லணியாய் 
வனையு நல்லசூடாமணி வாங்கியவ் வேலை 
துனை விற் றாவினன் றோன்றினன் மகேந்திரச் சுரும்பின் . 
அங்க தன் மூத லாங்கடைந் தோருக்கவ் வணங்கை 
நங்க ணாயகன் றேவியைக் கண்டவா நவின்று 
தங்க வேறென வவரொடுந் துனைவின்வந் திறைஞ்சிச் 
செங்கணானுக்குஞ் சீதையைக் கண்டமை தெரித்தான் 


மண்டு நீர்க்கடல் கடந்தன னடந்தமை வழங்கிப் 
பண்டை நான்மறைக் கரியவன் பதுமமென் கரத்தின் 
தொண்டை வாய்மயி லளித்தசூடாமணி வளிப்ப 
அண்டர் நாயக னம்மணி கண்மணிக் களித்தான் . ( 80 ) 
தே னிரைத்ததார்ச் செழுங்கதிர் மகன்முனஞ் செல்ல 
நீனிறக்கடல் கடந்தவ னீலனே முதலாம் 
வானரப்படை வளை தர விளையவன் மருவக் 
கானகத்தினைக் கடந்தனன் கடல்வண னெழுந்தே . 81 
விரியு மூவுல கத்துமன் னுயிர்க்கணே விளங்கிப் 
பெருகு மாறுவந் தநட்புன னிச்சலும் பெய்யும் 
கரிய மா முகிற் கொழுந்தெழு கடற்படை யோடு 
திரைசெய் வாரிதிப்புறத்தினிற் சென்றிறுத் ததுவே .82 
மாற்கட னிகர்த்தவா னரநற் சேனையின் 
நூற்கடல் கடந்தபே ரறிவின் வைகுறும் 
நாற்கட னிலம்புகழ் நம்பி வைகினான் 
பாற்கடல் வைகிய பான்மை யென்னவே . ( 83 ) 
வலங்கொ டிண்சிலை வள்ளல் கடற்கரை 
நலங்கொள் சேனையி னண்ணின னென்றலும் 
புலங்கொள் புந்தியிற் புன்மையர் தம்மொடும் 
இலங்கை மன்னவ னெண்ணலுற் றானரோ . ( 84 ) 
எண்ணுங் காலையங் கெய்திய வீடணன் 
அண்ண றேவிய ருஞ்சிறை நீக்கென 
நண்ணு பற்பல நல்லறங் கூறலும் 
கண்ணிற் றீயெழ நீகடி தேகென்றான் . 

( 85 ) 
முனிவு கொண்டு தன் முன்னவ னீக்கலும் 
வினை கடந்தநல் வீடணன் வல்லைபோய்த் 
தனிமுத றிருத் தாண்மிசை வீழ்ந்தனன் 
அநக னும்மது மான் முக நோக்கினான் . 

( 86 ) 
நல்லனென் றனுமான் சொல நாயகன் 
அல்ல லீங்கொழி யென் றப யங்கொடுத் 
தெல் லிலங்கைக் கிறையவ னாகெனச் 
சொல் லீலங்கு சுடர் முடி சூட்டினான் . 

( 27 ) 


12 


( 
89 
) 


கருணை கொண்டவக் கண்ணன் கருதலும் 
வருணன் வந்தில னென்று மலர்விழி 
அருணம் வந்தவ னம்பரத் தேவினான் 
தருண வெய்யவன் போன்ற தழற்கணை . 

( 88 ) 
அன்ன காலை யறிந்து வருணன்வந் 
தின்ன றீர்க்கு மிராமனை யெய்தியுன் 
மன்னு சீர்சொலி வாழ்வுற யாருமென் 
சென்னி மேலணை செய்யெனச் செப்பினான் . 
அளவி கந்த வரிக் குலத் தோரெழில் 
வளர நின்ற வரைக்குழு வுய்த்கிட 
உளமு வந்து நூ றோசனை யாமணை 
நளன் விரைந்தவ ணன் கமைத் தானரோ . ( 90 ) 

ணை கடந்தருஞ் சேனையொ டாங்குயர் 
துணை கடந்த சுவேலவெற் பெய்தினான் 
இணை கடந்த விலங்கெழிற் சீதையாம் 
கணை கடந்தகண் ணாட்புணர் காதலன் . ( 91 ) 
கோது மேவு மிலங்கையர் கொற்றவன் 
தூத ராஞ்சுக சாரண ராங்குற 
ஏத நீங்கவின் றெங்கணு நாடிப்போய் 
ஒது நீரென் றிராம னுணர்த்தினான் . 

( 92 ) 
நாடிய தூதர்போய் நவின்ற வாறு 
டேடா லங்கலா னிலங்கை காவலன் 
நீடிய கோபுர நின்று நோக்கினான் 
ஆடவர் திலகனு மாங்கு நோக்கவே . 

( 93 ) 
ஆரிய னொடுமலை யடைந்து நோக்கிய 
சூரியன் காதலன் றுனைவிற் றாவிப் போய்ப் 
பாரினி லிலங்கையான் பசும்பொன் மாமுடி 
சீரற வீழ்த்தினன் றிருமி யெய்தினான் . ( 94 ) 
பங்கயச் செங்கணான் பணித்த வேவலால் 
அங்கதன் றூதுபோ யறைந் திராவணன் 
வெங்கதங் கொளவவன் மீண்ட காலையின் 
பொங்கரிச் சேனை போய்ப் புரிசை சூழ்ந்ததே . ( 95 ) 


வாறு கேட் 


13 


எயிலை முற்றி யெதிர்த்த வரக்கரை 
அயி லெயிற்ற வரிக்குலத் தோர்தெறப் 
புயலை யொத்தவன் பொன்முடி பத்தும் வெவ் 
வெயிலை யொத்தொளிர் வேந்தொடு மேற்றனன் . 96 
காரை யொத்த கரியவன் றும்பையந் 
தாரை யொத்த தசமுக னோடுஞ்செய் 
போரை மற்றெவர் சொல்வரப் புன்மையோன் 
பாரை யுற்றனன் றேர்படை யற்றரோ.. ( 97 ) 
தஞ்ச மற்ற தயமுகன் றன்னை நீ 
செஞ் சரத்தொடுந் தீர்ந்தனை யாவையும் 
துஞ்ச மற்றினித் தன்னுதி நாளையென் 
றஞ்ச னப்புய 
னப்புய லன்னவன் 

கூறினான் . 

( 98 ) 
ஏண் சுமந்த விராம னிது சொல 
நாண் சுமந்து நடந்த விராவணன் 
கோண் 

சுமந்த கும்பக ணன் றனைப் 
பூண் சுமந்த புயவலி காட்டென்றான் . ( 99 ) 
கும்ப கன்னன் குறுகிக் கொடுஞ்சமர் 
உம்பரும் வெருக் கொள்ள வுஞற்றினான் 
நம்பி வெங்கணை நாடியங் கேவலால் 
அம்ப ரத்தி லவன் றலை யாழ்ந்ததே .. ( 100 ) 
மடிதல் கேட்டுள மாழ்த்தித் தயமுகன் 
புடையின் மேய புதல்வ னெனப் புகல் 
அடல் செய் வேலதி காயனை யேவினான் 
படையி னோடும் படர்ந்தமர் செய்யவே . ( 101 ) 
தமர மாக்கடற் றானை யோ டெய்திவந் 
தமர்செய் வானதி காயனை 

யாயிதழ்க் 
மேயவெண் கண்ணன் படைவிடுத் 
திமைசெய் போழ்தி னிலக்குவன் வீட்டினான் . ( 102 ) 
ஈட்டு தாணையோ டெழுந்ததி காயனங் கிறத்தல் 
நாட்ட நீருகக் கேட்டவ னண்ணலர் வெருவக் 
கோட்டு வார் சிலை யிந்திர சித்துவைக் குறுகி 
வீட்டி வாபகை வேந்தரை யென்றனன் விடுத்தான் . 

(103 ) 


கமல 


14 
அன்ன விந்திர சித்தெழுந் தந்தரத் தொளித்தே 
இன்னல் செய்வ ரக்கணை யேவின னிளையோன் 
தன்னொ டுந்தனித் தாரகப் பொருளவற் பிணீப்பப் 
பன்னு புள்ளா சங்குற விரிந்ததப் படையே . ( 104 ) 
கோளை நீங்குவெண் குளிர்மதி யெனச்சிலை யொடுகூர் 
வாளை நீங்கிடாத் தம்பியோ டெழுந்தமா யனைத்தன் 
தோளை நீங்கிய தோன்றலைத் துதித்தனன் றொழுதான் 
தாளை நீங்குறா தன்புசெய் தடஞ்சிறைக் கருளன் ( 105 ) 
புள்ளின் வேந்துபோ யகன்றபின் புகல்கவிக் குலத்தோர் 
தெள்ளு தெண்டிரைப் பரவையிற் சிலைத்தனர் சீற 
எள்ள ருந்திற லிராவணன் கேட்டவ ணேவும் 
தள்ள ருந்தருக் கரக்கர்கள் சாய்ந்தனர் சமரில் ( 106 ) 
கோட்டு மால்கரி வாம்பரிக் கொடிஞ்சியந் தடந்தேர் 
ஈட்ட மோடெழுந் தெண்ணில ரிருபுடை நெருங்க 
மீட்டு மிந்திர சித்தரிக் குலத்தினர் வெருவப் 
பூட்டு வார்சிலை யோடு வெம் பொருகளம் புதந்தான் . 107 
ஆர்த்தி ராவணி யயன்படை விடுப்பவப் படையால் 
தார்த் தடம்புய வீடணன் சாம்பவன் றழங்கக் 
கார்த் தடங்கடல் கடந்தவ னன்றியக் களமாம் 
பார்த் தலத்தினி லடைந்தவர் வீழ்ந்தனர் பதைத்தார் . 
உருத்தி ராவணியொல்லையில் விடுத்தவப் படையால் 
தரைத் தலத்திடை வீழ்ந்தவர் யாவருந் தனிப்போய் 
மருத்து மாமலை மாருதி வல்லையிற் கொணர 
அருத்தி கூர்துயி லுணர்ந்தவ ராமென வெழுந்தூர் 109 
அன்ன காலைவெம் மாயை செய் தகன்றிரா வணிபோய் 
இன்னல் செய்யுமோர் வேள் வியை நிகும்பலை யிடத்துத் 
துன்னி யாற்றுத லறிந்தழித் தரிக்குலத் தோடு 
மன்னு நீள்சிலை யிலக்குவன் வளைத்தமர் விளைத்தான் . 
தேரி னேறியங் கெதிர் தரு மிந்திர சித்தும் 
ஏறி னேறிய மாருதி திறற்புயத் தேறிப் 
போரினே றிய விலக்குவ னும்பொரு திறத்தைப் 
பாரின் யார்சொல்வார் பங்கயத் தயனுக்குக் மரிதால் . 
ந்து வின்கணை யிலக்குவன் வில்வளைத் தேவ 
வந் தெரிர்ந்தவவ் விந்திர சித்தவண் மாய்ந்தான் 
சுந் தரந்திக முரசுபெற் றனமெனச் சுரர்கள் 

தரத்தினின் றலர்மழை தூர்த்தன ரார்த்தார் .(112 ) 


15 


மைந்த னிந்திர சித்தவண் மாய்ந்தது கேட்டுச் 
சிந்தை நொந்திரா வணனிரு பான் விழி வழிநீர் 
உந்து துன்பவெவ் வலையெறி நீர்க்கட லுற்றான் 
நிந்தை வந்தவன் பின்னரு மமர் செய நினைந்தான் . ( 113 
மிடல்கொண் மூலமா பலமெனும் வீரரை விடுத்தான் 
கடி கை யேழினி லிராகவ னவருயிர் கவர்ந்தான் 
கொடிய ராவணன் றேரிவர்ந் தயிற்படை கொண்டு 
படைகள் சூழ்வரப் படுகளத் தெதிர்ந்தனன் படர்ந்தே 
மருவி யிந்திர னேவலின் மாதலி கொணர்ந்த 
பெரிய பொற்றடந் தேரிவர்ந் தம்பினைப் பெய்யும் 
கரு முகிற்கொழுந் தன்ன வன் கார்முகங் கோட்டி 
ஒரு மடந்தையை யொளித்தகல் கள்வனென் றுடன் றான் 
இராம ராவண வுயுத்தமா மென விமை யவரும் 
தரா தலத்துறுஞ் சமர்க்கெலா முவமையாச் சாற்ற 
முராரி யாமுத றசமுக னொடுமவண் முயன்ற 
புரா தனச்சமர்க் குவமைவே றெடுத்தவர் புகல்வார் . 116 
திசை முகன்படை யெடுத்திரா கவன் சினந் தேவித் 
தச முகன் றனை மாய்த்தனன் மாய்த்தலுந் தயங்கும் 
குச முகங்களிற் குங்குமங் கோட்டரம் பையரோ 
டிசை முகம்மலர்ந் திணர்மழை பொழிந்தன ரிமையோர் 
தள்ளருந் துயர்கூ ரரக்கியர் யாரும் 

தலைவிரித் தன ரழு தேங்க 
வெள்ளியம் பொருப்பங் கெடுத்தவன் முதலா 

வெஞ்சம ரழுவத்தின் மாய்ந்த 
அள்ளிலை நெடுவே லரக்கருக் கெல்லா 

மருந்திறல் வீடண னென்பான் 
எள்ளரும் புகழ்சே ரிராமனின் னருளா 
லியற்று நீர்க் கடன்கழித் தனனால் . 

( 118 ) 
லங்கைகாத் தளிப்ப வீடணற் காயு 

ளியம்புமோர் நற்பத மளித்து 
கலங்கிளர் கற்பினரசியென் றெவரு 

நவிற்று நங்கையர்க்கரசியையவ் 


16 


விலங்கிவில் லுமிழும் புட்பக விமான 

மீதுவைத் திளையவ னோடும் 
உலம்பொரு புயவா னரருடனிருப்ப 

வுறைந்திரா கவனெழுந் தனனால் . ( 119 ) 
அங்குநின் றகன்றுகிட் கிந்தை யென் 

னு 
மணிகிளர் நகரிடை யடைந்து 
செங்கதி ரவன் சேய் முதலிய கவிகள் 

சேர்தரு மனைவியர் யாரும் 
பொங்கெழிற் சீதை மருங்குசூழ்ந் திருப்பப் 

புனிதனப் புறத்தெழுந் தேகித் 
தங்கிய தவத்தோர் சோலைக எனைத்துக் 

தையலுக் கறைந்துபோ யினனால் . ( 120 ) 
அருந்தவம் புரியும் பரத்துவா சப்பே 

ரந்தணன் விருந்தினி தளிப்ப 
மருந்தினு மினிய வுண்டியை யருந்தி 

யாவருங் குகனொடும் வருங்கால் 
பொருந்திய வரவு மாருதி முன் போய்ப் 

புகன்றிட நந்தியம் பதியின் 
இருந்தவேற் பரத னெழிற்படை சூழ ( 121 ) 

வெதிர்கொள்வான் றாயரோ டெழுந்தான் . 
எழுந்தவேற் பரத னிளையவ னோடுஞ் 

சென்றடித் தாமரை யிணைமேல் 
விழுந்தன னிறைஞ்ச விமானநின் றிழிந்து 

விருப்பொடு மிளைஞரைத் தழுவித் 
தழும்புற விறல்வி றரித்ததோட் டம்பி 

தன்னொடு தாயரை வணங்கி 
மொழிந்தநான் மறைதேர் வசிட்டனைத் தொழுதான் 

முந்தைநான் மறையினோர் வரியான் . ( 122 ) 
தாரையே முதலா மங்கையர் சூழச் 

சானகி தானுமங் கிழிந்து 
காரைநேர் சழலார் மாமியர் மலர்த்தாள் 

காதலின் வணங்கினன் வள்ளல் 
வீரமே வியதன் றம்பியர் முதலாம் 

விருப்பொடங் கடைந்தவ ரோடும் 
ஏரினால் விளங்கும் புட்பகத் தேறி 
யெய்தின னந்தியம் பதியே . 

( 123) 


17 


நந்தியம் பதியி னிளைஞர் தம் மோடு 

நலஞ்செய்வா னரர்கடம் மோடும் 
அந்தமிழ் புகழ்சால் வீடணன் குகன்மற் 

றடைந்தவர் தம்மொடு மமர்ந்து 
சந்தமுந் துகிலு மாலையும் பூணுந் 

தரித்தனன் புட்பகந் தனை நீ 
- மந்திரி பாற்போ கெனவவன் விடுத்தான் 

மறைக்கெலாம் வரம்பென லாவான் . ( 124 ) 
கனைகடற் றானை புடைவளைந் தேகக் 

கார்முழக் கெனவியந் துவைப்பத் 
தினகரன் சிறுவன் வீடண னோடு 

தெண்ணிலாக் கவரிசா லசைப்பப் 
பனிமதிக் கவிகை மாருதி நிழற்றப் 

பரதன் முன் றேர்விட வியந்து 
புனை தரு மயோத்தி யெனுநகர்க் கெழுந்தான் 

புலவருக் காயிவட் புகுந்தான் ( 125) 
புரந்தரன் புரம்போற் புனைந்தார் நகர் 
வரந்தரு நெடி யோன்வர யாவரும் 
விரைந் தெழுந்தெதிர் கண்டனர் வீண்மழை 
பரிந்து கண்ட பயிர்க்குழுப் பண்பினே . ( 126 ) 
அஞ்ச நத்தணி யம்பணை சூழ்தரும் 
அஞ்சனத்தணி சேரு மயோத்தியாள் 
அஞ்ச னத்தருங் கண்மணி யாமென 
அஞ்சனத்தெழி லண்ணலங் கெய்தினான் . ( 127 ) 
எற்று தெண்டிரை யேழ்கடற் றானை சூழ் 
ஒற்றை வெண்குடை யோனும்வந் தெய்தலும் 
அற்ற மற்ற சராசரம் யாவுமாங் 
குற்ற வின்ப முரைக்கடங் காதரோ . ( 128 ) 
நீடுந் தோயங்கொள் வானினை நீள் வரை 
நாடுந் தோகைக ளென்னவந் நாதனை 
ஆடுந் தோரண வீதிக ளார்ந்துயர் 
மாடந் தோறு மடந்தையர் நோக்கினார் . ( 129 ) 
நோக்கிய நோக்கொடு நுவன்ற மங்கையர் 
நீக்கருங் காதல் செய் மனமு நீண்ட தார் 
தூக்கிய வீதியிற் றொடர்ந்து பின் செல 
மாக்கரு முகிலனான் வாயி லெய்தினான் . ( 130 ) 


18 


பூமகன் மகனொடும் புகழ்செ யன்னவன் 
ஏமுறு மிளையவர்மற் றேனை யோரொடும் 
தேமல ரணிகுழற் சீதை யென்றுசொல் 
கோமக டன்னொடுங் கோயில் புக்கனன் . ( 131 ) 
மடவர றன்னொடும் வயங்கி ராமற்தக் 
கடன சி முதலிய கவின் செய் நீரினால் 
நடைபெறு வசிட்டமா முனிநன் காட்டினன் 
சுடர்விரி மணிமுடி சூட்டி னானரோ 

( 132 ) 
தாயரு மிளைஞருஞ் சனகன் பாவையும் 
மேயபூ வுலகரும் விண்ணு ளோர்களும் 
ஏயபேர் மகிழ்ச்சியோ டிருப்ப வெங்கணும் 
நேயனோர் மதிக்குடை நிழற்றி னானரோ. ( 133 ) 
உரைதரு தீயன வொழிந்து பாறின 
மருவுநல் லறமெலாம் வளர்ந்து மாமழை 
இருவளஞ் சுரந்தன வேக தாரனாம் 
கரியவன் கடற்புவி காவல் செய்யவே . ( 134 ) 
கரங்களிற் கணைபொழி கரிய மாமுகில் 
தரங்கநற் கடற்புவி சார்ந்து காக்குநாள் 
புரங்களு நதிகளும் புள்ளு மாக்களும் 
மரங்களு மலைகளு மகிழ்ச்சி கூர்ந்தவே . ( 135 ) 
மிகும் பொருட் குவையெலாம் விருப்பின் வேதியர் 
புகந்தனர் முகந்து தாம் போக நல்கிமுச் 
சகம்புகழ் வசிட்டனாற் றயங்கி ராகவன் 
மகம்பல புரிந்தனன் மகிழ்ந்து வைகினான் . ( 136 ) 
சினத்தொடு மரக்கரைச் செகுத்த செஞ்சிலைக் 
கனத்தினிற் றிகழ்பவன் கதைகள் கேட்குநர் 
நினைக்குநர் வைகுவோர் நிகழ்த்தும் வண்மையோர் 
மனத்தினில் விழைந்தன மருவி வாழ்பவே . ( 137 ) 


சுபம் . 


இ 


ஸ்ரீ கிருஷ்ண விலாஸ் பிரஸ் , இராமநாதபுரம் , 


